|| ஈரி ॥1 
மந்ஷா பஞ்சகம்‌ 
(1) 


SA ref ்க்்‌ fT - 
qrvsTeiseqd ¥ q faviseg TERT wa Fe ll 
ஜாகரத்ஸ்வப்நஸு ஷுப்திஷஃ ஸ்புடதரா யா ஸம்‌ 
வித்உஜ்ரும்பதே 
யா ப்ரஹ்மாதிபிபீலிகாந்த தநறுஷு ப்ரோதா 
ஐகத்ஸாக்ஷிணி 
ஸைவாஹம்‌ ந ச த்ருச்யவஸ்த்விதி த்ருடப்ரஜ்ஞாபி 
யஸ்யாஸ்தி சேத்‌ 
சாண்டாலோஸ்து ஸ து த்விஜோஸ்து குரு 
ரித்யோஷா மநீஷா மம॥ 


ஜாக்ரத - ஸ்வப்ன - ஸுஷாப்தி நிலைகளில்‌ தெளிவாக 
எந்த ஒரு ஜீநானம்‌ உண்டாதகிறதோ, ப்ரம்மா முதல்‌ எறும்பு 
வரையிலானவற்றின்‌ உடலில்‌ நெருங்கி உலகத்தின்‌ ஸாக்ஷியாக 
எந்த ஜ்ஞானம்‌ உள்ளதோ அதுவேதான்‌ நான்‌ - காணும்‌ பொரு ' 
ளல்ல' என்று உறுதியானஜ்ஞானம்‌ எவனுக்கு உள்ளதோ அவன்‌" 
சண்டாளராக இருந்தாலென்ன பிராமணராயிருந்தாலென்ன, 
அவனே சிறந்தவன்‌ என்று நான்‌ கருதுகிறேன்‌. 

(2) 


NElaTEfTE wT weed Free 
wa YeafaeraT FrgorTTSINd Fal PFA | 
geo UT EST Aft: UTR Fret MR Fra 
vss Td] & q fais eg TERT TST a ll 


5 


ப்ரஹ்மைவாஹம்‌ ஜகத்‌ ச ஸகலம்‌ சின்மாதரவிஸ்தாரிதம்‌ 
ஸர்வம்‌ சைததவித்யயா த்ரிகுணயா5சேஷம்‌ 
மயா கல்பிதம்‌ । 
இத்தம்‌ யஸ்ய த்ருடா மதி: ஸுகதரே நித்யே பரே நிரமலே 
சாண்டாலோகஸ்து ஸதுத்வஜோகஸ்து 
குருரித்யேஷா மநீஷா மம ॥ 
ப்ரஹ்மமும்‌ நானும்‌ ஒன்றே” - இந்த உலகம்‌ முழுதும்‌ 
ஜ்ஞானம்‌ ஒன்றாலேயே பரந்துள்ளது - முக்குணம்‌ நிரம்பிய 
மாயையால்தான்‌ இதெல்லாம்‌ என்‌ கற்பனைக்குட்பட்டது. இவ்‌ 
வாறு நித்யமான, நிர்மலமான, ஆனந்தமயமான பரம்பொருள்‌ 
பற்றிய முடிவான ஜ்ஞானம்‌ எவனுக்கு இருக்கிறதோ அவன்‌ 
சண்டாளனாயினும்‌, பிராம்மணனாயினும்‌ சிறந்தவனே என்று 
கருதுகிறேன்‌. 
(3) 
aTaMENTa fama fife qe TT - 
eT பமல்‌ எச எனன வாக்‌ 
UREETY Tf TaN A ll 


சத்வத்நச்வரமேவ விச்வமகிலம்‌ நிஸ்சித்ய வாசா குரோ: 
நித்யம்‌ ப்ரஹ்மநிரந்தரம்‌ விம்ருசதா நிர்வ்யாஜ 
சாந்தாத்மநா । 
பூதம்‌ பாவி ச துஷ்க்ருதம்‌ ப்ரதுஹதா ஸம்வித்மயே 
பாவகே 
ப்ராரப்தாய ஸமர்பிதம்‌ ஸ்வவபுரித்யேஷா 
மந்ஷா மம ॥ 
குரு உபதேசித்தபடி அகல உலகத்தையும்‌ அழிவதா 
கவே தீர்மானித்து, காரணங்கொள்ளாதபடி அமைதி காணும்‌ எவ 
னொருவன்‌ நித்யமான ப்ரஹ்மத்தை ஆராய்ந்து தெளிகிறானோ, 
ஜ்ஞானமாகிய தீயில்‌ கடந்து போன - வரப்போகிற பாபமனைத்‌ 
தையும்‌ பொசுக்கிவிட்டு தற்போது நிலவிலுள்ளவறறிற்கு 
மட்டும்‌ உடலை அர்பணித்து வருந்துகிறான்‌ என்றே நான 
கருதுகிறேன்‌. 
6 


(4) 
a frfermeafimsfrea: Fpl TET 
qa Famers fT Mf TST: | 
எர ரான்‌: னாக ளார்‌ ஒதர ஏன எர - 
ரி ச்எனா f& TER TA A ll 


யா திர்யங்நரதேவதாபி ரஹமித்யந்த: ஸ்புடா க்ருஹ்யதே 
யத்பாஸா ஹ்ருதயாக்ஷ தேஹவிஷயா 
பாந்திஸ்வதோக5சேதநா: | 
தாம்‌ பாஸ்யை: பிஹிதார்க மண்டலநிபாம்‌ ஸ்பூர்திம்‌ 
ஸதா பாவயந 
யோகீ நிர்வ்ருதமானஸோ ஹி குரு, 
ரித்யேஷாமநீஷா மம்‌ ॥ 
இர்யக்‌ ஐந்துக்களிடத்தும்‌, மனிதர்‌ - தேவர்‌ முதலியோ 
ரிடத்தும்‌ 'நான்‌' என்ற ஓர்‌ உள்ளுணர்வுத்‌ தெளிவாய்‌ அறியப்படு 
திறது. அந்த உள்ளுணர்வால்‌, ஹ்ருதயம்‌, இந்த்ரியங்கள்‌, உடல்‌ 
ஆகியவற்றில்‌ அந்தந்த விஷயங்கள்‌ அசேதநமாயிருந்து தெளிவா 
நின்றன. மேகம்‌ முதலியவற்றால்‌ மறைந்த சூர்யமண்டலம்‌ 
போன்றிருக்கும்‌ அந்த உள்ளுணர்வை எப்பொழுதும்‌ தியானிக்‌ 
தின்ற ஒரு யோக செய்ய வேண்டியதை செய்து முடித்து விட்ட 
திருப்தியுடன்‌ இருப்பானே அவனே சிறந்தவன்‌ என நான்‌ 
கருதுகிறேன்‌. 
(5) 
qedrearrgfraeTraeTe 3H TPT TAT 
fe ர பக எள ஏன: | 
afer Tada 1 TET - 
ஏ: கவன Mr 7H TTT TM || 


7 


யத்ஸெளக்யாம்‌ புதிலேசலேசத இமே சக்ராதயோ 

நிர்வ்ருதா 
யத்சித்தே நிதராம்‌ ப்ரசாந்த கலநே லப்த்வா புனர்‌ 

நிர்வ்ருத: । 
யஸ்மின்‌ நித்ய ஸுகாம்புதெள கலித தீர்ப்ரஹ்மைவ 
ந பரஹ்மவீத்‌ 

ய:கஸ்சித்ஸ ஸுரேந்த்ர வந்திதபதோ நூநம்‌ 
மநீஷாமம்‌ ॥ 


அந்த ஆத மானுபவ வாயிலாக தோன்றிய பேரானந்‌ 
தத்தின்‌ ஒருசிலத்‌ துளிகளாலேயே இந்த்ரன்‌ முதலியோர்‌ பதவி 
பெற்று எக்களிக்கின்றனர்‌. முனிவரும்‌ வேறு எந்த எண்ணமும்‌ 
இல்லாத சித்ததில்‌ அவ்‌ ஆத்மானந்தத்தைப்‌ பெற்று அமைதி 
கொள்கன்றனர்‌. மேலும்‌ அந்த சாச்வதமான ஆத்மானந்தத்தில்‌ 
திளைத்து மூழ்கிய புத்தியுடையவர்‌. ப்ரஹ்மததை அறிந்தவர்‌ 
என்பதைவிட ப்ரஹ்மமே ஆனவர்‌ என்றே கூற வேண்டும்‌. 
அவரே இந்த்ரன்‌ முதலியோரால்‌ போற்றிப்‌ புகழத்தக்கவர்‌ என்று 
நான்‌ கருதுகிறேன்‌. 


மநீஷா பஞ்சகம்‌ முற்றிற்று 


